GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 5 .60 Paise . 


மாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ழையே கெ 


வல்லும் 


No . 221A ] 


சென்னை , செவ்வாய்கிழமை , ஜூலை 11 , 2017 
ஆனி 27 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி IV - பிரிவு 1 


பொருளடக்கம் 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பக்கங்கள் 


2 - 4 


சட்டமுன்வடிவுகள் : 
எண் 31/ 2017 - தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் ... 
எண் 32/ 2017 - தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் 
எண் 33 /2017 - தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரி ( மூன்றாம் திருத்தச் சட்டம் .. . 
எண் 34/ 2017 - தமிழ்ப் பல்கலைக்கழகத் (திருத்தச் ) சட்டம் ... 


5 - 7 


8 - 9 


10 - 13 


Ex- 221A - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 11 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 31/2017 . 


2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் 

திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு. 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


11ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக (திருத்தச் ) 
சட்டம் என்று அழைக்கப் பெறும் . 

(2) இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 
2 . 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11- ம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 
(2 )- ஆம் உட்பிரிவுக்குப் பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 21 /2012 . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 
" (2).(1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக் குழு -- 

(i) வேந்தரால் நியமிக்கப்படுபவர் , உச்ச நீதிமன்றத்தின் அல்லது உயர் 
நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை , 

( ii ) மேலாண்மைக் குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை , 

( iii) கல்வி அலுவல் குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை கொண்டது ஆகும் . 
விளக்கம் - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , " சிறந்த கல்வியாளர் என்பது , 

(i ) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணை வேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள , அல்லது 

(ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள புகழ்பெற்ற கல்வியாளராக இருக்கிற , அல்லது 

( iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக் கழகத்துடன் 
அல்லது பல்கலைகக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2 - A ) துணை வேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 
நபர் -உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , மற்றும் கல்வி அமைப்பு மூலமாக பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராகவும் மற்றும் (1) ஆம் உட்விரிவில் வகுத்துரைக்கப்பட்ட கல்வித் 
தகுதிகளையும் கூட கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , மேலாண்மை குழுவால் மற்றும் கல்வி அலுவல் குழுவால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணை வேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக் கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணை வேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக் கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 2 - C ) துணை வேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணை வேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக் கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


(2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . அந்தக்குழு மேற்சொன்ன கால 
அளவிற்குள் வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர், 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதவற்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் 
எடுக்கலாம் . " 


Ex- 221A - 1a 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


தற்போது , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தில் 
( தமிழ்நாடு சட்டம் 21/ 2012 ) , தேர்வுக் குழு உறுப்பினர்களுக்கு தகுதி எதுவும் 
வகுத்துரைக்கப்படவில்லை . மேலும் , துணை வேந்தரை நியமிப்பதற்காகவும் துணை வேந்தராக 
நியமனம் செய்வதற்காக தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த பெயர்ப்பட்டியலை தயாரிப்பதற்காகவும் 
கால வரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை . எனவே , மேற்சொன்ன நோக்கங்களுக்காக 
குறிப்பிட்ட வகைமுறைகளைச் செய்யும் பொருட்டு மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 21/ 2012 
என்ற சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


D . ஜெயக்குமார் , 
மீன்வளம் , நிதி மற்றும் பணியாளர் மற்றும் 
நிருவாகச் சீர்திருத்தத்துறை அமைச்சர் . 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு). 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 11 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 32 /2017 . 


தமிழ்நாடு 
சட்டம் 
43/ 1997 


1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் சட்டத்தை 
மேலும் திருத்தம் செய்வதற்கான தொரு சட்ட முன் வடிவு . 

இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் குறுந்தலைப்பு 
பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 
2 . 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 12ஆம் 
சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவுக்கு பதிலாக , அதன் வரம்புரை 

பிரிவிற்கான 
உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் : 

திருத்தம் . 
" (2) (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

(i ) அரசால் நியமிக்கப்படுபவரும் உச்ச நீதிமன்றத்தின் அல்லது உயர் 
நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் 
ஒருவரை, 

( ii ) கல்விசார் ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த 
கல்வியாளராக இருப்பவருமான ஒருவரை ; மற்றும் 

( iii) ஆட்சிமன்றக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளருமான 
ஒருவரைக் கொண்டதாகும் . 
விளக்கம் . இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் " என்பவர், -- 

(i ) மைய அரசால் அல்லது மாநில அரசால் நிறுவப்பட்ட ஏதேனும் சட்டப் 
பல்கலைக்கழகத்தின் அல்லது தேசிய சட்டப் பள்ளியின் துணை வேந்தராக இருக்கிற 
அல்லது இருந்துள்ள; அல்லது 

( i ) சட்டப் பல்கலைக்கழகம் அல்லது தேசிய சட்டப் பள்ளி எதிலும் அல்லது 
இரண்டிலும் சேர்த்து குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள 
சிறந்த கல்வியாளராக இருக்கிற ; அல்லது 

( iii ) சட்டப் பல்கலைக்கழகம் அல்லது தேசிய சட்டப் பள்ளி எதனின் இயக்குநராக 
அல்லது தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2 - அ ) துணை வேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்படும் 
நபர் - 

( i) உயர்ந்த அளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
சிறந்த கல்வியாளராக இருக்க வேண்டும் ; 

( ii ) வேந்தருடன் கலந்தாலோசித்து தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
ஆணையின் மூலம் மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் 
அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(2 - ஆ ) அரசால் , கல்விசார் ஆட்சிப் பேரவையினால் மற்றும் ஆட்சிமன்றக்குழுவினால் 
அக்குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணை வேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடங்குதல் 
வேண்டும் மற்றும் துணை வேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய 
நாளுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு முடிவடைதல் வேண்டும் . 

(2 - இ ) துணை வேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர் பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணை வேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு குறைந்தது நான்கு மாதங்களுக்கு முன்பு 
தொடங்குதல் வேண்டும் . 

(2 - ஈ ) அந்தக் குழு , தன்னுடைய பரிந்துரையை அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 
நான்கு மாதங்களுக்குள் வேந்தருக்கு அனுப்புதல் வேண்டும் . அந்தக்குழு , மேற்சொன்ன 
கால அளவிற்குள் வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாது இருக்குமானால் , 
வேந்தர் , அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் 
அளிக்கலாம் அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கு இணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு 
நடவடிக்கைகள் எடுக்கலாம் . 

3 . 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழக காப்புரைகள் . 
( திருத்தச் ) சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்ட அல்லது புகுத்தீடு செய்யப்பட்டவாறான , 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 
12 - ஆம் பிரிவின் (2) , ( 2 - அ ) , ( 2- ஆ ) , ( 2- இ ) மற்றும் ( 2- ஈ ) - ஆம் உட்பிரிவுகளில் 
அடங்கியுள்ள எதுவும் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் 
பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் இயற்றப்படுவதற்கு உடன் முன்னதாக , 1996 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் 
பிரிவின் (2) - ஆம் உட்பிரிவின் படி அமைக்கப்பட்ட குழுவிற்கு பொருந்துதல் ஆகாது . 


தமிழ்நாடு 

சட்டம் 
43/ 1997. 


தமிழ்நாடு 

சட்டம் 
43/ 1997 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 
தற்போது 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 
சட்டத்தில் ( தமிழ்நாடு சட்டம் 43 /1997 ) தேர்வுக் குழு உறுப்பினர்களுக்கும் 
துணை வேந்தருக்கும் தகுதிப்பாடு எதுவும் வகுத்துரைக்கப்படவில்லை . மேலும் , துணை 
வேந்தராக அமர்த்துவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களின் பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காகவும் 
மற்றும் துணை வேந்தரை அமர்த்துவதற்காக தேர்வுக் குழுவால் வேந்தருக்கு பரிந்துரை 
செய்வதற்கும் கால வரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை . எனவே , மேற்சொன்ன 
நோக்கங்களுக்காக குறிப்பான வகைமுறைகளைச் செய்யும் பொருட்டு , மேற்சொன்ன , 
தமிழ்நாடு சட்டத்தைத் தகுந்த முறையில் திருத்தம் செய்வதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது . 

2 . இந்தச் சட்ட முன் வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 

சி . வி . சண்முகம் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 11 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 33/ 2017 . 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தினை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2017- ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் ( மூன்றாம் 
திருத்த சட்டம் என அழைக்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது 2017 - ஆம் ஆண்டு ஜுன் திங்கள் 9 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


இரண்டாம் 
இணைப்புப் 


மனர் 


2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் இரண்டாம் இணைப்புப் தமிழ்நாடு சட்டம் 
பட்டியலில் , வரிசை எண் 5 - இல் , இனம் (i) மற்றும் அதன் தொடர்புடைய பதிவுகளுக்கு பின்னர் , 32 / 2008 . 
பின்வரும் இனம் மற்றும் பதிவுகள் , முறையே , சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


| 


ன 


திருத்தம் . 


விழுக்காடு . " . 


" ( iii) மாநிலத்தில் மண்டலங்களுக்குள் விமான இம்மாநிலத்தில் 

போக்குவரத்து இணைப்புத் திட்டத்தின் முதலாம் விற்பனை 
[Regional Connectivity Scheme 

முனையில் . 
( RCS )] கீழ் வரும் விமான 
நிலையங்களில் , மத்திய அரசின் 
சிவில் விமான போக்குவரத்து 
அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட 
" மண்டலங்களுக்குள் விமான 
போக்குவரத்து இணைப்புத் 
திட்டத்தில் ( RCS- UDAN ) " 
வரையறுக்கப்பட்டவாறான RCS 
விமானங்களை இயக்கும் வானூர்தி 
தடங்கள் இயக்குபவர்களுக்கு 
விற்பனை செய்யப்படும் வானூர்தி 
விசை எரிபொருள் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் , நிதி உதவி மற்றும் உள்கட்டமைப்பு 
மேம்பாடு மூலம் மண்டலங்களுக்குள் விமான இணைப்பினை அதிகப்படுத்துவதற்கு தேசிய 
சிவில் விமான போக்குவரத்து கொள்கை 2016 - ன் கீழ் மண்டலங்களுக்குள் விமான 
போக்குவரத்து இணைப்புத் திட்டத்தினை ( Regional Connectivity Scheme -UDAN ) 
துவக்கியுள்ளது . தமிழ்நாட்டில் மேற்சொன்ன திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக , மத்திய 
அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே 
புரிந்துணர்வு ஒப்பந்தம் (Memorandum of Understanding ) ஒன்று 8 .6 . 2017 அன்று 
கையெழுத்தானது . மேற்சொன்ன திட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய கூறுகளில் ஒன்று , 
மண்டலங்களுக்குள் விமான போக்குவரத்து இணைப்பு திட்டத்தின் வழித்தடங்களுக்காக 
வானூர்தி விசை எரிபொருள் மீதான மதிப்புக்கூட்டு வரியினை 1 விழுக்காடு சலுகை வீதத்தில் 
விதிப்பது ஆகும் . அதற்கிணங்க, மேற்சொன்ன நோக்கத்திற்காக , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 32/ 2006 ) 86 - ஆம் பிரிவின் (1) - ஆம் 
உட்பிரிவின் கீழ் அந்த சட்டத்தின் இரண்டாம் இணைப்புப் பட்டியலுக்கு திருத்தம் செய்ய 
அறிவிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது . மேற்சொன்ன சட்டத்தின் 86 - ஆம் பிரிவின் (2) - ஆம் 
உட்பிரிவின் கீழ் , மேற்சொன்ன அறிவிக்கையை மாற்றமைவு செய்வதற்கு சட்டமன்ற பேரவையில் 
சட்டமுன்வடிவு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டியுள்ளது . 
2 . இச்சட்ட முன்வடிவு , மேற்சொன்ன நோக்கத்தினை எய்த விழைகிறது . 


கே . சி . வீரமணி , 
வணிகவரித் துறை அமைச்சர் 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு). 


Ex- 221A - 2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 11 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 34/2017 . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


12 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


ன 


9 / 1982 . 


1982 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . - 

1 . ( 1) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகத் (திருத்தச் ) சட்டம் என்று 
அழைக்கப்பெறும் . 

( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 
2 . 1982 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் தமிழ்நாடு சட்டம் 
உட்பிரிவுக்குப் பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 
" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

( i ) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் , உச்சநீதிமன்றத்தின் அல்லது 
உயர்நீதிமன்றத்தின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் 
ஒருவரை; 

( ii) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வுபெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை; 

(iii ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை; மற்றும் 

( iv ) ஆட்சிக்குழுவினரால் நியமிக்கப்படுபவர்களும் சிறந்த கல்வியாளர்களுமான 
இருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் . - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , சிறந்த கல்வியாளர் 
என்பது - 

(i ) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள ; அல்லது 

( ii) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்றுள்ள சிறந்த 
கல்வியாளராக இருக்கிற ; அல்லது 

(iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் 
அதிகார அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது 
பல்கலைக்கழகத்துடன் அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லுாரி எதனுடனும் அல்லது 
அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

( 2- A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 
நபர் - 

(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருத்தல் வேண்டும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11 


(ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , துணைவேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித் தகுதிகள் மற்றும் 
அனுபவத்தை கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 2 - B ) வேந்தரால் , அரசால் , ஆட்சிப் பேரவையினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் 
குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு 
முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

( 2- C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்தோர்ப் 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் 
தொடங்குதல் வேண்டும் . 

( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன 
கால அளவிற்குள் வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை 
அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு 
மேலுமான கால அவகாசம் அளிக்கலாம் அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க மற்றொரு 
குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் . 


Ex- 221A - 3 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 


தற்போது , 1982 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தில் ( தமிழ்நாடு 
சட்டம் 9/ 1982) , தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்கும் துணைவேந்தருக்கும் தகுதி எதுவும் 
வகுத்துரைக்கப்படவில்லை . மேலும் , துணைவேந்தரை அமர்த்துவதற்காகவும் 
துணைவேந்தராக அமர்த்துவதற்கான தகுந்த நபர்களின் தேர்ந்தோர்ப் பெயர்ப்பட்டியலைத் 
தயாரிப்பதற்காகவும் தேர்வுக்குழுவினால் வேந்தருக்கு பரிந்துரை செய்வதற்குக் கால வரம்பு 
எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. எனவே , மேற்சொன்ன நோக்கங்களுக்காக , குறிப்பிட்ட 
வகைமுறைகளைச் செய்யும் பொருட்டு , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 9/ 1982 என்ற 
சட்டத்தைத் தகுந்த முறையில் திருத்தம் செய்வதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவுக்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


சேவூர் சோ . இராமச்சந்திரன் , 

இந்து சமயம் மற்றும் 
அறநிலையங்கள் துறை அமைச்சர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய விவரக் குறிப்பு . 


சட்டமுன்வடிவின் 2ஆம் கூறினால் புகுத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள , 1982ஆம் 
ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 9/ 1982 ) 12ஆம் பிரிவின் 
( 2 - A ) ( ii ) உட்பிரிவானது அதனில் குறித்துரைக்கப்பட்டுள்ள நோக்கங்களை 
நிறைவேற்றுவதற்கு ஆணை ஒன்றைப் பிறப்பிப்பதற்கு அரசுக்கு அதிகாரமளிக்கிறது . 


2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையேயன்றி , தனித்தன்மை 
வாய்ந்தவை அல்ல . 


சேவூர் சோ . இராமச்சந்திரன் , 

இந்து சமயம் மற்றும் 
அறநிலையங்கள் துறை அமைச்சர் . 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


